தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 -11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை: ரூ . 4 .00 காசு . 


நாடு 


HTY 


THE 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 12 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 30 , 2011 
பங்குனி 16 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 5 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட 


எண் 


2/ 2011 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 

சட்டங்களை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


பகுதி I . 


முன்னுரை. 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


12.இந்தச் சட்டம் 2011-ஆம் ஆண்டு தமிழ்நாடு 


( 2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


பகுதி II . 


1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 

IV / 1919. 


2 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1919 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 326- A எனும் 
குறிப்பிடப்படுவதான ) 1919 - ஆம் ஆண்டு சென்னை 

பிரிவுக்குப் 
மாநகராட்சிச் சட்டத்தின் 326 - A எனும் 

பதிலாக 
பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

அமைத்தல் . 


DTP - IV -2 ( 12 ) - 1 


[ 1 ] 


" 326 - A . பொருள் வரையறைகள் . - இந்த அத்தியாயத்தில் , 


( a ) "விளம்பரப் பலகை " என்றால் பொது இடமோ அல்லது தனியார் இடமோவான 
இடம் எதிலும் உள்ள நிலம் , கட்டிடம் , சுவர் அல்லது கட்டுமானம் எதனின் மீதும் முழுவதுமோ 
அல்லது ஒரு பகுதியோ நிறுவியமைக்கப்பட்டுள்ளதும் , முழுமையாக அல்லது பகுதியாக 
பொது மக்களின் கண்களுக்குப் புலப்படத்தக்க வகையிலான , சட்டவேலைப்பாடு அல்லது 
பிற தாங்குப் பொருள் உள்ளடங்கலான விளம்பரத்தைக் காட்சிக்கு வைப்பதற்காகப் 
பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
மற்றும் விளம்பர அட்டைகள் அல்லாத பிற பலகைத் தட்டிகள் எவையும் எனப் பொருள்படும் . 


(b ) "மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை " என்றால் பொது இடமாகவோ அல்லது 
தனியார் இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , 
சமயச் சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா , அரசியல் , சமய 
அல்லது சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ 
காட்சிக்கு வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும், மின்னணு 
அச்சுத் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட பலகைத் தட்டிகள் 
எவையும் எனப் பொருள்படும் ; 


( c ) "விளம்பர அட்டை " என்றால் , பொது இடமாகவோ அல்லது தனியார் 
இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , சமயச் 
சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா , அரசியல் , சமய அல்லது 
சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ காட்சிக்கு 
வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு அச்சுத் 
தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட , எட்டு அடி உயரம் நான்கு 
அடி அகலத்திற்கு மேற்படாத அளவிலான பலகைத் தட்டிகள் எவையும் எனப்பொருள்படும் . 


326 - BB எனும் 

புதிய பிரிவை 
புகுத்துதல் . 


3 . 1919- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 - B எனும் பிரிவுக்குப் பின்பு பின்வரும் பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 326 - BB . மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகளையும் விளம்பர 
அட்டைகளையும் நிறுவியமைப்பதை முறைப்படுத்துதல் . -- 


(1) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , நபர் 
எவராலும் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெறாமல் ஆறு நாள்கள் என்பதான கால 
அளவுக்கு மேற்படாததொரு கால அளவு ஒன்றுக்கு , விளம்பரம் அல்லது தகவல் எதனையும் 
காட்சிக்கு வைப்பதற்கு நிறுவியமைக்கப்படுதல் கூடாது . 


( 2 ) (1) ஆம் உட்பிரிவின்படியான அனுமதிக்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்திலும் அத்தகைய விவரங்களைக் 
கொண்டதாகவும் அத்தகைய கட்டணத்துடனும் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
அல்லது விளம்பர அட்டை நிறுவப்படும் தேதிக்கு பதினைந்து நாள்களுக்கு முன்னதாக 
மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துருவில் செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
நிறுவியமைப்பதற்கான அனுமதியானது மாவட்ட ஆட்சியரால் குறிப்பிடப்படக்கூடிய 
அத்தகைய நோக்கத்திற்காக ஆறு நாட்கள் என்பதான கால அளவுக்கு மேற்படாத அத்தகைய 
கால அளவிற்கு அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படலாம் . 


( 4 ) மாவட்ட ஆட்சியர் , எழுத்துருவில் பதிவு செய்யப்படவேண்டிய காரணங்களுக்காக 
அனுமதி வழங்க மறுக்கலாம் . 

(5 ) அனுமதியைப் பெற்றதற்குப் பின்னர் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது 
விளம்பர அட்டை நிறுவியிருக்கிற ஒவ்வொரு நபரும் , அத்தகைய அனுமதி முடிவுற்றதன் 
பேரில் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் மக்கள் நல்வாழ்விற்கும் 
சுற்றுச்சூழலுக்கும் இன்னல் எதுவும் ஏற்படாத வகையில் அதனை அகற்றி 
அழித்தல் வேண்டும் . " . 


4 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 - E எனும் பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் 326-E எனும் 

பிரிவுக்குப் 
பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பதிலாக 

அமைத்தல் . 
" 326 - E . அதிகாரமளிக்கப்படாத விளம்பரப் பலகை , மின்னணு அச்சு 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை அகற்றப்படுதல் . - உரிமம் ஒன்று 
இல்லாமல் , நிறுவியமைக்கப்பட்ட விளம்பரப் பலகை எதுவும் அல்லது அனுமதி ஒன்று 
இல்லாமல் நிறுவியமைக்கப்பட்ட மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர 
அட்டை எதுவும் , அறிவிப்பு எதுவும் கொடுக்காமலேயே மாவட்ட ஆட்சியரால் பறிமுதல் 
செய்யப்பட்டு அகற்றப்படுதல் வேண்டும் ." 

5 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 - G எனும் பிரிவில் "விளம்பரப் பலகை " எனும் 326 -G எனும் 
சொற்றொடர் வருகின்ற நான்கு இடங்களிலும் "விளம்பரப் பலகை அல்லது மின்னணு அச்சு 

பிரிவுக்கான 

திருத்தம். 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

6 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 - H எனும் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் , 326 - H எனும் 
"உரிமமொன்றைத் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பிரிவுக்கான 
பின்பு, " அல்லது அனுமதி வழங்க மறுக்கிற என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 

திருத்தம் . 
வேண்டும் . 

7 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 -1 எனும் பிரிவுக்குப் பின்வரும் வரம்புரையானது 326 -1 எனும் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
" வரம்புரை : ஆனால் , மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் மின்னணு அச்சு 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதனையும் நிறுவியமைக்கிற எவரொருவரும் 
ஓர் ஆண்டுக்கு நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கான சிறைத் தண்டனையோ அல்லது 
ஐந்தாயிரம் ரூபாய் வரை போகக்கூடிய பணத் தண்டனையையோ அல்லது இரண்டுமோ 
விதித்துத் தண்டிக்கப்படுதல் வேண்டும் . " . 
8 . 1919 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 326 - J எனும் பிரிவில் , 

326 - J எனும் 

பிரிவுக்கான 
(1 ) ஓரத்தலைப்பில் "விளம்பரப் பலகைகள் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் 

திருத்தம் . 
பதிலாக "விளம்பரப் பலகைகள் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகள் அல்லது விளம்பர 
அட்டைகள் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2 ) 326 - J எனும் பிரிவானது , அந்தப் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவாக மறு 
எண்ணிடப்படுதல் வேண்டும் ; 


(3 ) அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட (1) ஆம் உட்பிரிவுக்கு பின்பு பின்வரும் 
உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


"(2 ) தெருவிலுள்ள போக்குவரத்தில் உள்ளவர்களின் கண்களுக்குப் 
புலப்படத்தக்க வகையில் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
எதனையும் நிறுவி அமைத்ததானது , தாராளமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து 
ஓட்டத்தைப் பாதகமாகப் பாதிக்கும் வகையில் பாதுகாப்பான போக்குவரத்து இயக்கத்திற்கு 
இன்னலையும் இடையீட்டினையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் 
நிறைவுறுவாரானால் , அவர் 326 - BB எனும் பிரிவின்படியான அனுமதியை 
வழங்குதல் கூடாது .”. 


பகுதி III . 


1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


தமிழ்நாடு சட்டம் 

15 / 1971 . 


9 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1971 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 
குறிப்பிடப்படுவதான ) 1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 410 - A எனும் 
பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


410 - A எனும் 
பிரிவுக்குப் 
பதிலாக 
அமைத்தல் . 


“ 410 -A . பொருள் வரையறைகள் . - இந்த அத்தியாயத்தில் , -- 


( a) “விளம்பரப் பலகை என்றால் பொது இடமோ அல்லது தனியார் இடமோவான 
இடம் எதிலும் உள்ள நிலம் , கட்டிடம் , சுவர் அல்லது கட்டுமானம் எதனின் மீதும் முழுவதுமோ 
அல்லது ஒரு பகுதியோ நிறுவியமைக்கப்பட்டுள்ளதும் , முழுமையாக அல்லது பகுதியாக 
பொது மக்களின் கண்களுக்குப் புலப்படத்தக்க வகையிலான , சட்டவேலைப்பாடு அல்லது 
பிற தாங்குப் பொருள் உள்ளடங்கலான விளம்பரத்தைக் காட்சிக்கு வைப்பதற்காகப் 
பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
மற்றும் விளம்பர அட்டைகள் அல்லாத பிற பலகைத் தட்டிகள் எவையும் எனப் பொருள்படும் . 


(b ) " மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை என்றால் பொது இடமாகவோ அல்லது 
தனியார் இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , 
சமயச் சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா, அரசியல் , சமய 
அல்லது சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ 
காட்சிக்கு வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும், மின்னணு 
அச்சுத் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட பலகைத் தட்டிகள் 
எவையும் எனப் பொருள்படும் ; 


( c ) " விளம்பர அட்டை என்றால் , பொது இடமாகவோ அல்லது தனியார் 
இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , சமயச் 
சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா , அரசியல் , சமய அல்லது 
சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ காட்சிக்கு 
வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு அச்சுத் 
தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட , எட்டு அடி உயரம் நான்கு 
அடி அகலத்திற்கு மேற்படாத அளவிலான பலகைத் தட்டிகள் எவையும் எனப்பொருள்படும் ." . 


410-BB எனும் 

புதிய பிரிவை 
புகுத்துதல் . 


10. 1971- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - B எனும் பிரிவுக்குப் பின்பு பின்வரும் பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" 410 -BB . மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகளையும் விளம்பர 
அட்டைகளையும் நிறுவியமைப்பதை முறைப்படுத்துதல் . -- 


(1 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , நபர் 
எவராலும் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெறாமல் ஆறு நாள்கள் என்பதான கால 
அளவுக்கு மேற்படாததொரு கால அளவு ஒன்றுக்கு , விளம்பரம் அல்லது தகவல் எதனையும் 
காட்சிக்கு வைப்பதற்கு நிறுவியமைக்கப்படுதல் கூடாது . 


ன 


( 2) . (1) - ஆம் உட்பிரிவின்படியான அனுமதிக்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்திலும் அத்தகைய விவரங்களைக் 
கொண்டதாகவும் அத்தகைய கட்டணத்துடனும் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
அல்லது விளம்பர அட்டை நிறுவப்படும் தேதிக்கு பதினைந்து நாள்களுக்கு முன்னதாக 
மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துருவில் செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
நிறுவியமைப்பதற்கான அனுமதியானது மாவட்ட ஆட்சியரால் குறிப்பிடப்படக்கூடிய 
அத்தகைய நோக்கத்திற்காக ஆறு நாள்கள் என்பதான கால அளவுக்கு மேற்படாத 
அத்தகைய கால அளவிற்கு அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படலாம் . 


( 4 ) மாவட்ட ஆட்சியர் , எழுத்துருவில் பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக 
அனுமதி வழங்க மறுக்கலாம் . 


(5 ) அனுமதியைப் பெற்றதற்குப் பின்னர் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது 
விளம்பர அட்டை நிறுவியிருக்கிற ஒவ்வொரு நபரும் , அத்தகைய அனுமதி முடிவுற்றதன் 
பேரில் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் மக்கள் நல்வாழ்விற்கும் 
சுற்றுச்சூழலுக்கும் இன்னல் எதுவும் ஏற்படாத வகையில் அதனை அகற்றி அழித்தல் 
வேண்டும். " 


11 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - E எனும் பிரிவுக்குப் பதிலாக பின்வரும் 410-E எனும் 

பிரிவுக்குப் 
பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : -- 

பதிலாக 

அமைத்தல் . 
" 410 - E . அதிகாரமளிக்கப்படாத விளம்பரப் பலகை , மின்னணு அச்சு விளம்பரப் 
பட்டிகை அல்லது விளம்பர அட்டை அகற்றப்படுதல் . - உரிமம் ஒன்று இல்லாமல் , 
நிறுவியமைக்கப்பட்ட விளம்பரப் பலகை எதுவும் அல்லது அனுமதி ஒன்று இல்லாமல் 
நிறுவியமைக்கப்பட்ட மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , 
அறிவிப்பு எதுவும் கொடுக்காமலேயே மாவட்ட ஆட்சியரால் பறிமுதல் செய்யப்பட்டு 
அகற்றப்படுதல் வேண்டும் . " 


12 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - G எனும் பிரிவில் "விளம்பரப் பலகை " எனும் 410- G எனும் 
சொற்றொடர் வருகின்ற நான்கு இடங்களிலும் "விளம்பரப் பலகை அல்லது மின்னணு அச்சு 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


13 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - H எனும் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் , 410-H எனும் 
" உரிமமொன்றைத் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
பின்பு, " அல்லது அனுமதி வழங்க மறுக்கிற என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் . 


14 . 1971 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410- 1 எனும் பிரிவுக்குப் பின்வரும் வரம்புரையானது 410-1 எனும் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
" வரம்புரை : ஆனால் , மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் மின்னணு அச்சு 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதனையும் நிறுவியமைக்கிற எவரொருவரும் 
ஓர் ஆண்டுக்கு நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கான சிறைத் தண்டனையோ அல்லது 
ஐந்தாயிரம் ரூபாய் வரை போகக்கூடிய பணத் தண்டனையையோ அல்லது இரண்டுமோ 
விதித்துத் தண்டிக்கப்படுதல் வேண்டும் . " 


15 . 1971- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410- ) எனும் பிரிவில் , 


410- J எனும் 

பிரிவுக்கான 
திருத்தம் 


(1) ஓரத்தலைப்பில் "விளம்பரப் பலகைகள் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "விளம்பரப் பலகைகள், மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகள் அல்லது விளம்பர 
அட்டைகள் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 2 ) 410 - J எனும் பிரிவானது , அந்தப் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவாக மறு 
எண்ணிடப்படுதல் வேண்டும் ; 


( 3 ) அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட (1) - ஆம் உட்பிரிவுக்கு பின்பு பின்வரும் 
உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


"( 2 ) தெருவிலுள்ள போக்குவரத்தில் உள்ளவர்களின் கண்களுக்குப் 
புலப்படத்தக்க வகையில் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
எதனையும் நிறுவி அமைத்ததானது , தாராளமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து 
ஓட்டத்தைப் பாதகமாகப் பாதிக்கும் வகையில் பாதுகாப்பான போக்குவரத்து இயக்கத்திற்கு 
இன்னலையும் இடையீட்டினையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் 
நிறைவுறுவாரானால் , அவர் 410- BB எனும் பிரிவின்படியான அனுமதியை வழங்குதல் 
கூடாது . " 


பகுதி IV . 


1981- ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தங்கள். 


25/ 1981 . 


410 - A எனும் 
பிரிவுக்குப் 
பதிலாக 
அமைத்தல் . 


16 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடப்படுவதான ) 1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 
410 - A எனும் பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" 410 -A . பொருள் வரையறைகள் . இந்த அத்தியாயத்தில் , -- 


(a ) “ விளம்பரப் பலகை என்றால் பொது இடமோ அல்லது தனியார் இடமோவான 
இடம் எதிலும் உள்ள நிலம் , கட்டிடம் , சுவர் அல்லது கட்டுமானம் எதனின் மீதும் முழுவதுமோ 
அல்லது ஒரு பகுதியோ நிறுவியமைக்கப்பட்டுள்ளதும் , முழுமையாக அல்லது பகுதியாக 
பொது மக்களின் கண்களுக்குப் புலப்படத்தக்க வகையிலான , சட்டவேலைப்பாடு அல்லது 
பிற தாங்குப் பொருள் உள்ளடங்கலான விளம்பரத்தைக் காட்சிக்கு வைப்பதற்காகப் 
பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
மற்றும் விளம்பர அட்டைகள் அல்லாத பிற பலகைத் தட்டிகள் எவையும் எனப் பொருள்படும் . 


(b ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை என்றால் பொது இடமாகவோ அல்லது 
தனியார் இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , 
சமயச் சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா, அரசியல் , சமய 
அல்லது சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ 
காட்சிக்கு வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு 
அச்சுத் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட பலகைத் தட்டிகள் 
எவையும் எனப் பொருள்படும் ; 


( c ) "விளம்பர அட்டை " என்றால் , பொது இடமாகவோ அல்லது தனியார் 
இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , சமயச் 
சடங்கு , பிறந்தநாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா , அரசியல் , சமய அல்லது 
சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ காட்சிக்கு 
வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு அச்சுத் 
தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட , எட்டு அடி உயரம் நான்கு 
அடி அகலத்திற்கு மேற்படாத அளவிலான பலகைத் தட்டிகள் எவையும் எனப்பொருள்படும் . " 


410 -BB எனும் 

புதிய பிரிவை 
புகுத்துதல் . 


17 . 1981- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - B எனும் பிரிவுக்குப் பின்பு பின்வரும் பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 410- BB . மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகளையும் விளம்பர 
அட்டைகளையும் நிறுவியமைப்பதை முறைப்படுத்துதல் . -- 


( 1 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , நபர் 
எவராலும் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெறாமல் ஆறு நாள்கள் என்பதான கால 
அளவுக்கு மேற்படாததொரு கால அளவு ஒன்றுக்கு , விளம்பரம் அல்லது தகவல் எதனையும் 
காட்சிக்கு வைப்பதற்கு நிறுவியமைக்கப்படுதல் கூடாது . 


(2) . ( 1) ஆம் உட்பிரிவின்படியான அனுமதிக்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்திலும் அத்தகைய விவரங்களைக் 
கொண்டதாகவும் அத்தகைய கட்டணத்துடனும் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
அல்லது விளம்பர அட்டை நிறுவப்படும் தேதிக்கு பதினைந்து நாள்களுக்கு முன்னதாக 
மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துருவில் செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
நிறுவியமைப்பதற்கான அனுமதியானது மாவட்ட ஆட்சியரால் குறிப்பிடப்படக்கூடிய 
அத்தகைய நோக்கத்திற்காக ஆறு நாள்கள் என்பதான கால அளவுக்கு மேற்படாத 
அத்தகைய கால அளவிற்கு அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படலாம் . 


(4 ) மாவட்ட ஆட்சியர் , எழுத்துருவில் பதிவு செய்யப்படவேண்டிய காரணங்களுக்காக 
அனுமதி வழங்க மறுக்கலாம் . 


(5 ) அனுமதியைப் பெற்றதற்குப் பின்னர் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது 
விளம்பர அட்டை நிறுவியிருக்கிற ஒவ்வொரு நபரும் , அத்தகைய அனுமதி முடிவுற்றதன் 
பேரில் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் மக்கள் நல்வாழ்விற்கும் 
சுற்றுச்சூழலுக்கும் இன்னல் எதுவும் ஏற்படாத வகையில் அதனை அகற்றி அழித்தல் 
வேண்டும் ." 


18 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - E எனும் பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் 410-E எனும் 
பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்குப் 

பதிலாக 
" 410 - E . அதிகாரமளிக்கப்படாத விளம்பரப் பலகை , மின்னணு அச்சு விளம்பரப் 

அமைத்தல் . 
பட்டிகை அல்லது விளம்பர அட்டை அகற்றப்படுதல் . - உரிமம் ஒன்று இல்லாமல் , 
நிறுவியமைக்கப்பட்ட விளம்பரப் பலகை எதுவும் அல்லது அனுமதி ஒன்று இல்லாமல் 
நிறுவியமைக்கப்பட்ட மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , 
அறிவிப்பு எதுவும் கொடுக்காமலேயே மாவட்ட ஆட்சியரால் பறிமுதல் செய்யப்பட்டு 
அகற்றப்படுதல் வேண்டும் ." 


19 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - G எனும் பிரிவில் "விளம்பரப் பலகை " எனும் 410- G எனும் 
சொற்றொடர் வருகின்ற நான்கு இடங்களிலும் "விளம்பரப் பலகை அல்லது மின்னணு அச்சு 

பிரிவுக்கான 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 

திருத்தம் . 
வேண்டும் . 


20 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410 - H எனும் பிரிவில் , (1) - ஆம் உட்பிரிவில் , 410- H எனும் 
" உரிமமொன்றைத் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
பின்பு , " அல்லது அனுமதி வழங்க மறுக்கிற ” என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் . 


21 . 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410- 1 எனும் பிரிவுக்குப் பின்வரும் வரம்புரையானது 410-1 எனும் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
" வரம்புரை : ஆனால் , மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் மின்னணு அச்சு 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதனையும் நிறுவியமைக்கிற எவரொருவரும் 
ஓர் ஆண்டுக்கு நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கான சிறைத் தண்டனையோ அல்லது 
ஐந்தாயிரம் ரூபாய் வரை போகக்கூடிய பணத் தண்டனையையோ அல்லது இரண்டுமோ 
விதித்துத் தண்டிக்கப்படுதல் வேண்டும் ." 
22. 1981- ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 410-J எனும் பிரிவில் , -- 

410- J எனும் 

பிரிவுக்கான 
(1 ) ஓரத்தலைப்பில் "விளம்பரப் பலகைகள் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் திருத்தம் . 
பதிலாக "விளம்பரப் பலகைகள் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகள் அல்லது விளம்பர 
அட்டைகள் " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 2 ) 410 - J எனும் பிரிவானது , அந்தப் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவாக மறு 
எண்ணிடப்படுதல் வேண்டும் ; 


(3 ) அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட (1)- ஆம் உட்பிரிவுக்கு பின்பு பின்வரும் 
உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : -- 


"(2 ) தெருவிலுள்ள போக்குவரத்தில் உள்ளவர்களின் கண்களுக்குப் புலப்படத்தக்க 
வகையில் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதனையும் 
நிறுவி அமைத்ததானது , தாராளமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து ஓட்டத்தைப் 
பாதகமாகப் பாதிக்கும் வகையில் பாதுகாப்பான போக்குவரத்து இயக்கத்திற்கு இன்னலையும் 
இடையீட்டினையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் 
நிறைவுறுவாரானால் , அவர் 410 - BB எனும் பிரிவின்படியான அனுமதியை வழங்குதல் 
கூடாது . " 


பகுதி V | 


1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான 

திருத்தங்கள் . 


285 - A எனும் 
பிரிவுக்குப் 
பதிலாக 
அமைத்தல் . 


23 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1920 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடப்படுவதான ) 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 285 - A 

V / 1920 . 
எனும் பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ 285 -A . பொருள் வரையறைகள் . -- இந்த அத்தியாயத்தில் , -- 


(a ) “விளம்பரப் பலகை " என்றால் பொது இடமோ அல்லது தனியார் இடமோவான 
இடம் எதிலும் உள்ள நிலம் , கட்டிடம் , சுவர் அல்லது கட்டுமானம் எதனின் மீதும் முழுவதுமோ 
அல்லது ஒரு பகுதியோ நிறுவியமைக்கப்பட்டுள்ளதும் , முழுமையாக அல்லது பகுதியாக 
பொது மக்களின் கண்களுக்குப் புலப்படத்தக்க வகையிலான , சட்டவேலைப்பாடு அல்லது 
பிற தாங்குப் பொருள் உள்ளடங்கலான விளம்பரத்தைக் காட்சிக்கு வைப்பதற்காகப் 
பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
மற்றும் விளம்பர அட்டைகள் அல்லாத பிற பலகைத் தட்டிகள் எவையும் எனப் பொருள்படும் . 


(b ) " மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை என்றால் பொது இடமாகவோ அல்லது 
தனியார் இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , 
சமயச் சடங்கு , பிறந்த நாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா, அரசியல் , சமய 
அல்லது சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ 
காட்சிக்கு வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு 
அச்சுத் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட பலகைத் தட்டிகள் 
எவையும் எனப் பொருள்படும் ; 


( c ) “விளம்பர அட்டை என்றால் , பொது இடமாகவோ அல்லது தனியார் 
இடமாகவோவான இடம் எதிலும் விளம்பரம் எதனையுமோ அல்லது திருமணம் , சமயச் 
சடங்கு , பிறந்த நாள் அல்லது இறந்த நாள் குறித்த ஆண்டு விழா , அரசியல் , சமய அல்லது 
சமுதாய நிறுவனத்தின் கூட்டம் அல்லது மாநாடு தொடர்பான தகவல் எதனையுமோ காட்சிக்கு 
வைப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக் கருதப்படும் , மின்னணு அச்சுத் 
தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி வடிவமைத்து அச்சடிக்கப்பட்ட , எட்டு அடி உயரம் நான்கு 
அடி அகலத்திற்கு மேற்படாத அளவிலான பலகைத் தட்டிகள் எவையும் எனப்பொருள்படும் ." 


285 - BB எனும் 

24 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285 - B எனும் பிரிவுக்குப் பின்பு பின்வரும் 
புதிய பிரிவை பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
புகுத்துதல் . 

" 285 - BB . மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகளையும் விளம்பர 
அட்டைகளையும் நிறுவியமைப்பதை முறைப்படுத்துதல் . -- 


( 1 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , நபர் 
எவராலும் மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதி பெறாமல் ஆறு நாள்கள் என்பதான கால 
அளவுக்கு மேற்படாததொரு கால அளவு ஒன்றுக்கு, விளம்பரம் அல்லது தகவல் எதனையும் 
காட்சிக்கு வைப்பதற்கு நிறுவியமைக்கப்படுதல் கூடாது . 


( 2 ) . ( 1 )- ஆம் உட்பிரிவின்படியான அனுமதிக்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் 
வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய படிவத்திலும் அத்தகைய விவரங்களைக் 
கொண்டதாகவும் அத்தகைய கட்டணத்துடனும் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை 
அல்லது விளம்பர அட்டை நிறுவப்படும் தேதிக்கு பதினைந்து நாள்களுக்கு முன்னதாக 
மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துருவில் செய்யப்படுதல் வேண்டும் . 


( 3 ) மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
நிறுவியமைப்பதற்கான அனுமதியானது மாவட்ட ஆட்சியரால் குறிப்பிடப்படக்கூடிய 
அத்தகைய நோக்கத்திற்காக ஆறு நாள்கள் என்பதான கால அளவுக்கு மேற்படாத 
அத்தகைய கால அளவிற்கு அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படலாம் . 


( 4) மாவட்ட ஆட்சியர் , எழுத்துருவில் பதிவு செய்யப்படவேண்டிய காரணங்களுக்காக 
அனுமதி வழங்க மறுக்கலாம் . 


(5 ) அனுமதியைப் பெற்றதற்குப் பின்னர் மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது 
விளம்பர அட்டை நிறுவியிருக்கிற ஒவ்வொரு நபரும் , அத்தகைய அனுமதி முடிவுற்றதன் 
பேரில் வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய முறையில் மக்கள் நல்வாழ்விற்கும் 
சுற்றுச்சூழலுக்கும் இன்னல் எதுவும் ஏற்படாத வகையில் அதனை அகற்றி அழித்தல் 
வேண்டும் . " 


25 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285 - E எனும் பிரிவுக்குப் பதிலாகப் பின்வரும் 285- E எனும் 
பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்குப் 

பதிலாக 
" 285 - E . அதிகாரமளிக்கப்படாத விளம்பரப் பலகை , மின்னணு அச்சு விளம்பரப் 

அமைத்தல் . 
பட்டிகை அல்லது விளம்பர அட்டை அகற்றப்படுதல் . - உரிமம் ஒன்று இல்லாமல் , 
நிறுவியமைக்கப்பட்ட விளம்பரப் பலகை எதுவும் அல்லது அனுமதி ஒன்று இல்லாமல் 
நிறுவியமைக்கப்பட்ட மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதுவும் , 
அறிவிப்பு எதுவும் கொடுக்காமலேயே மாவட்ட ஆட்சியரால் பறிமுதல் செய்யப்பட்டு 
அகற்றப்படுதல் வேண்டும் ." . 


26 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285 - G எனும் பிரிவில் "விளம்பரப் பலகை " எனும் 285 - G எனும் 
சொற்றொடர் வருகின்ற நான்கு இடங்களிலும் "விளம்பரப் பலகை அல்லது மின்னணு அச்சு 

பிரிவுக்கான 

திருத்தம் . 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


27 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285 - H எனும் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , 285 -H எனும் 
“ உரிமமொன்றைத் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பிரிவுக்கான 
பின்பு, " அல்லது அனுமதி வழங்க மறுக்கிற என்னும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 

திருத்தம் . 
வேண்டும் . 


28 . 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285- 1 எனும் பிரிவுக்குப் பின்வரும் வரம்புரையானது 285 -1 எனும் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

பிரிவுக்கான 

திருத்தம். 
" வரம்புரை : ஆனால் , மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் மின்னணு அச்சு 
விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை எதனையும் நிறுவியமைக்கிற எவரொருவரும் 
ஓர் ஆண்டுக்கு நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கான சிறைத் தண்டனையோ அல்லது 
ஐந்தாயிரம் ரூபாய் வரை போகக்கூடிய பணத் தண்டனையையோ அல்லது இரண்டுமோ 
விதித்துத் தண்டிக்கப்படுதல் வேண்டும் ." 


29. 1920 - ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 285 - J எனும் பிரிவில் , -- 

285 - J எனும் 

பிரிவுக்கான 
(1) ஓரத்தலைப்பில் "விளம்பரப் பலகைகள் " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் திருத்தம் . 
பதிலாக "விளம்பரப் பலகைகள் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகைகள் அல்லது விளம்பர 
அட்டைகள் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


10 


( 2 ) 285 - J எனும் பிரிவானது , அந்தப் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவாக மறு 
எண்ணிடப்படுதல் வேண்டும் ; 


( 3 ) அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட (1)- ஆம் உட்பிரிவுக்கு பின்பு பின்வரும் 
உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


"(2 ) தெருவிலுள்ள போக்குவரத்தில் உள்ளவர்களின் கண்களுக்குப் 
புலப்படத்தக்க வகையில் , மின்னணு அச்சு விளம்பரப் பட்டிகை அல்லது விளம்பர அட்டை 
எதனையும் நிறுவி அமைத்ததானது , தாராளமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து 
ஓட்டத்தைப் பாதகமாகப் பாதிக்கும் வகையில் பாதுகாப்பான போக்குவரத்து இயக்கத்திற்கு 
இன்னலையும் இடையீட்டினையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் 
நிறைவுறுவாரானால் , அவர் 285 - BB எனும் பிரிவின்படியான அனுமதியை 
வழங்குதல் கூடாது .”. 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


